﻿6. நிச்சயமாக (ஏக இறையை ஏற்க) மறுக்கின்றவர்களை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமலிருப்பதும் ஒன்றுதான்; அவர்கள் நம்பிக்கை கொள்ளப்போவதில்லை.
--------------------------
(இதுவரை இறையச்சமுடையோர் (முத்தகீன்) குறித்து எடுத்துரைத்துவந்த இறைவன், இந்த வசனத்திலும் அடுத்த வசனத்திலும் இறைமறுப்பாளர்கள் தொடர்பாகக் குறிப்பிடுகின்றான். பொதுவாக, ஒரு விஷயத்தைக் கூறிவிட்டு, அதன் எதிர்மறையை அடுத்துக் கூறுவது குர்ஆனின் மரபாகும். அதற்கேற்ப இறைநம்பிக்கையாளர்களைப் பற்றி முன்பு பேசிவிட்டு, இறைமறுப்பாளர்களைப் பற்றி இங்கு பேசுகின்றான் இறைவன். (நபியே!) இறைமறுப்பில் ஊறித் திளைத்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் அறிவுரை கூறினாலும், மறுமையைப் பற்றி எச்சரிக்கை விடுத்தாலும் அவர்கள் மாறப்போவதில்லை. அவர்களின் உள்ளங்களில் முத்திரையிடப்பட்டுவிட்டது. ஆகவே, அவர்களை நல்வழிப்படுத்த முடியவில்லையே என நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என இங்கு இறைவன் தன் நபிக்கு ஆறுதல் கூறுகின்றான்.)
அதாவது (நபியே!) உண்மையை மூடிமறைத்து, அதை உணர மறுப்பவர்களுக்கு நீங்கள் (அறிவுரை கூறி) எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை செய்யாமலிருப்பதும் அவர்களைப் பொறுத்த வரை ஒன்றுதான். உங்களிடமிருந்து அவர்களுக்குக் கிடைத்துள்ளவற்றை அவர்கள் நம்பப்போவதில்லை.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: எவர்மீது (அவர்கள் பாவிகள்தான் என்ற) உம்முடைய இறைவனின் வாக்கு பலித்துவிட்டதோ அவர்கள் நம்பிக்கை கொள்ளவேமாட்டார்கள்; வதைக்கும் வேதனையை அவர்கள் (நேரடியாகக்) காணும்வரை அவர்களிடம் எத்தனை சான்றுகள் வந்தாலும் சரியே! (10:96,97).
அதாவது யாருக்கு அல்லாஹ்  நற்பேறற்ற நிலையை எழுதிவிட்டானோ அவருக்கு நற்பேறு வழங்குபவரும், யாரை அல்லாஹ்  தவறிய வழியில் விட்டுவிடுகிறானோ அவரை நல்வழிப்படுத்துபவரும் எவருமிலர். எனவே, (நபியே!) நீங்கள் அவர்களுக்காகக் கவலைப்பட்டு உங்களை நீங்களே வருத்திக்கொள்ள வேண்டாம். அவர்களுக்கு இறைச்செய்தியைத் தெரிவித்துவிடுங்கள். (அது போதும்). அதற்குச் செவிசாய்ப்போர் நிறைவான பிரதிபலன் வழங்கப்பெறுவர். அதைப் புறக்கணிப்பவர் குறித்து நிச்சயமாக உமக்கு எந்தக் கவலையும் வேண்டாம்.
"ஏனெனில், (இறைச்செய்தியை அவர்களிடம்) சேர்ப்பதுதான் உமது கடமை. (அவர்களிடம்) கணக்கு வாங்குவதோ நமது பணியாகும்" (13:40).
இந்த வசனம் (2:6) தொடர்பாக இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: மக்கள் அனைவரும் இறைநம்பிக்கை கொண்டு, தமது நல்வழியைப் பின்பற்றி வாழ வேண்டுமென அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள்.
இந்நிலையில்தான், அவர்களுக்கு அல்லாஹ்  "நாம் யாருக்கு நற்பேற்றை (அவரது பிறப்பிற்கு) முன்னரே விதித்துவிட்டோமா அவரைத் தவிர வேறு யாரும் நம்பிக்கை கொள்வதில்லை; யாருக்கு நற்பேறற்ற நிலையை விதித்துவிட்டோமோ அவரைத் தவிர வேறு யாரும் வழிதவறிவிடுவதில்லை" என்று அறிவித்தான்.
இந்த வசனத்தின் இறுதியில் உள்ள "அவர்கள் இறைநம்பிக்கை கொள்ளமாட்டார்கள்" எனும் தொடர், முந்தைய தொடரை உறுதிப்படுத்துகிறது. அதாவது நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும், எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் அவர்கள் இறைமறுப்பாளர்களாகவே இருப்பார்கள்.
